R. ஸ்டான்லி விடும்‌ சவால்‌ ... TAMIL 





பரிசுத்த ஆவியானவரின்‌ வரங்கள்‌ 





298 1. கொரிந்தியர்‌ 12 





Gifts of the Holy Spirit 


12 அதிகாரம்‌ 





கர்த்தருடைய இராப்போஜனம்‌ குறித்துப்‌ பேசும்‌ 1 கொரிந்தியர்‌ 11ஆம்‌ 
அத்தியாயத்தைத்‌ திரும்பத்‌ திரும்ப வாசிக்கும்‌ நாம்‌ ஆவியானவரது 
வரங்கள்‌ குறித்துப்‌ பேசும்‌ 12ஆம்‌ அத்தியாயத்தைத்‌ தவிர்த்துவிட்டு 13ஆம்‌ 
அத்தியாயத்திற்குத்‌ தாவிவிடுவது ஏன்‌? (அநேக வேதாகமங்களில்‌ 11 
மற்றும்‌ 12 ஆகிய இரு அத்தியாயங்களும்‌ ஒரே பக்கத்தில்‌ இருக்கின்றன!) 
வரங்களை அப்பியாசிப்பது எப்படி எனப்‌ போதிக்கும்‌ 14ஆம்‌ அத்தியாயத்‌ 
திற்கும்‌ வராதது ஏன்‌ ? அதையும்‌ தவிர்த்துவிட்டு 15ஆம்‌ அத்தியாயத்திற்குத்‌ 
தாவிவிடுவது ஏன்‌? வேத வாக்கியங்கள்‌ ““எல்லாம்‌'' தேவ ஆவியினால்‌ 
அருளப்பட்டவை அல்லவா? அவை “எல்லாம்‌” நமக்குப்‌ பயனுள்ளவை 
அல்லவா? (2 தீமோ 3:16; 2 பேது 1:20,21). திருவசனங்களுக்கிடையே 
இவ்விதப்‌ பாரபட்சம்‌ காட்டுவது ஏன்‌? சபையைப்‌ பக்திவிருத்தியடையச்‌ 
செய்வதிலும்‌ சமுதாயத்தில்‌ நற்செய்தியைப்‌ பரப்புவதிலும்‌ நாம்‌ வல்லமை 
யாய்ச்‌ செயல்பட முடியாதிருப்பதற்கு இதுதான்‌ காரணமோ? 


ஆன்மீக வரங்களைக்‌ குறித்த போதனை சர்ச்சைக்குரியது என்கிறீர்களா? 
கர்த்தருடைய பந்தியைக்‌ குறித்தவையும்‌ சர்ச்சைக்குரியவையே என்பது ஆல்‌ 
தெரியுமா? அது '“இராப்போஜனம்‌”” என்பதால்‌, காலையிலோ மதியத்திலோ | 2292 க | Sr ககன்‌ 
அல்ல, மாலைமயங்கும்‌ வேளையிலேயே அனுசரிக்கப்படவேண்டும்‌ பன்துவேன்‌ட | க்‌ வச்‌ 
என்பது சிலரது கருத்து! (மத்‌ 26:19,20; அப்‌ 20:7; 1 கொரி 11:23). அப்பம்‌ 
பிட்கும்‌ ஆராதனைகளில்‌ ஒருவருக்கொருவர்‌ பாதம்‌ கழுவுதல்‌ கட்டாயம்‌ என்று சிலர்‌ சாதிப்பர்‌ (யோ 
13:3-5,13-15). அப்பமும்‌ ரசமும்‌ வெறும்‌ அடையாளச்‌ சின்னங்களா, புனிதப்‌ பொருட்களா? அப்பம்‌ முதலாவதா, 
ரசம்‌ முதலாவதா? (மத்‌ 26:26-29; லூக்‌ 22:14-20; 1 கொரி 1௦:16; 11:24,25). “நாமே” அப்பத்தைப்‌ பிட்டு, 
“நாமே”” பாத்திரத்தை ஆசீர்வதித்து, நமக்குள்‌ பகிர்ந்துகொள்ளலாமா, அல்லது எவராவது இவைகளை நமக்குப்‌ 
பரிமாறவேண்டுமா? (1 கொரி 10:16; லூக்‌ 22:17; மத்‌ 26:26,27). கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கவேண்டியது 
நாள்தோறுமா, வாரந்தோறுமா, மாதந்தோறுமா? பொதுவான சபைக்‌ கூடுகைகளில்‌ மட்டுமா, வீடுகளில்‌ நடக்கும்‌ 
கூட்டங்களிலுமா? (1 கொரி 11:18; அப்‌ 2:46; 20:7,8). 














அப்படியே ஞானஸ்நானமும்‌! எந்த நாமத்தில்‌ ? (மத்‌ 28:19; அப்‌ 2:38; 19:5; ரோ 6:3). தெளிப்பா, ஊற்றுதலா, 
முழுக்குதலா? தேங்கிய தண்ணீரிலா, ஓடும்‌ நதியிலா? ஒரே முழுக்கா, மூன்று முழுக்கா? ஞானஸ்நானம்‌ 
கொடுப்பவரும்‌ தொட்டிக்குள்‌ இறங்கவேண்டுமா, அல்லது அவர்‌ வெளியே நின்றுகொள்ளலாமா? முழுநேர 
ஊழியர்‌ மட்டும்தான்‌ ஞானஸ்நானம்‌ கொடுக்க முடியுமா, நற்செய்தியைப்‌ பகிர்ந்துகொள்ளும்‌ கிறிஸ்துவின்‌ சீடர்‌ 
எவரும்‌ கொடுக்கலாமா? (மத்‌ 28:16-20; அப்‌ 8:1,4,38; 9:10,17,18). 


பிரியமானவர்களே, இவ்விதம்‌ சர்ச்சைக்குரியவை என்பவற்றையெல்லாம்‌ நாம்‌ ஒதுக்கிவிட்டால்‌, நாம்‌ ஆன்மீகத்‌ 
தரித்திரராகிவிடுவோம்‌! (1 கொரி 11:19). 


இதோ, அப்போஸ்தலன்‌ பவுலின்‌ அறிவுரை: ““சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களைக்‌ குறித்து நீங்கள்‌ 
அறியாதிருக்க எனக்கு மனதில்லை”” (1 கொரி 12:1). “ஞான (ஆவிக்குரிய) வரங்களை விரும்புங்கள்‌'' (14:1). 
“அனைத்தும்‌ நல்லொழுக்கமாயும்‌ கிரமமாயும்‌ செய்யப்படட்டும்‌'' (வச 40). ஆன்மீக வரங்கள்‌ இல்லையேல்‌, 
நாம்‌ தோட்டாக்கள்‌ இல்லாது துப்பாக்கி மட்டும்‌ வைத்திருக்கும்‌ படையினர்தான்‌! 


அனுபவமும்‌ முதிர்ச்சியும்‌ நிறைந்து, சமநிலை காக்கும்‌ இறைப்பணியாளரது உதவியுடன்‌, ஆன்மீக வரங்கள்‌ 
குறித்தக்‌ கருத்தரங்குகள்‌ மற்றும்‌ போதனை வகுப்புகளைத்‌ தங்கள்‌ சபையினருக்கு அவ்வப்போது நடத்தும்படிப்‌ 
பெந்தெகொஸ்தே மற்றும்‌ பெந்தெகொஸ்தேயல்லாத சபை மேய்ப்பர்களை வருந்திக்‌ கேட்கிறேன்‌ (ரோ 1:10-12; 
1 தீமோ 4:14). துர்ப்பிரயோகத்திற்குப்‌ பரிகாரம்‌ அப்பிரயோகம்‌ அல்ல, நற்பிரயோகம்‌! வரங்கள்‌ ““அல்லது”” கனிகள்‌ 
என்றல்ல, வரங்கள்‌ '“அத்துடன்‌'”' கனிகள்‌ என்றே இருக்கவேண்டும்‌! எனவேதான்‌ அன்பு எனும்‌ கனியை 
வலியுறுத்தும்‌ 1 கொரிந்தியர்‌ 13ஆம்‌ அத்தியாயம்‌ வரங்களை ஊக்குவிக்கும்‌ 12ஆம்‌ மற்றும்‌ 14ஆம்‌ இரு 
அத்தியாயங்களுக்கு இடையில்‌ அமைந்துள்ளது! ஆன்மீக வரங்கள்‌ செயல்படுவது நமது சபைகளில்‌ 
ஊக்குவிக்கப்படாவிடில்‌ அமைதிப்‌ பெரும்பான்மையினரின்‌ எண்ணிக்கை பெருகிக்கொண்டேதான்‌ போகும்‌. 
வேலையே இல்லாதோர்‌ மற்றும்‌ தகுதியான வேலை இல்லாதோராலேயே நமது சபை இருக்கைகள்‌ நிரம்பி வழியும்‌. 


ஆன்மீக வரங்கள்‌ குறித்து 1 கொரிந்தியர்‌ 12,13,14ஆம்‌ அத்தியாயங்களிலிருந்து 50 நடைமுறைப்‌ 
படிப்பினைகளை ஒரு பட்டியலாய்‌ இத்துடன்‌ இணைத்துள்ளேன்‌. சபைக்‌ கூடுகைகளிலும்‌, ஜெபக்கூட்டங்களிலும்‌, 
வேதபாட வகுப்புகளிலும்‌ இதனைப்‌ பயன்படுத்துங்கள்‌. பரிசுத்த ஆவியானவரைக்‌ குறித்த திருமறைப்‌ 
போதனையை எடுத்துக்கூறும்‌ “பைபிள்‌ வல்லமை”” என்ற எனது 356-பக்க நூலிலுள்ள 5௦ அத்தியாயங்களில்‌ 
இது ஒன்று. 


1 கொரிந்தியர்‌ 12,13,14 ஆகிய அத்தியாயங்களிலிருந்து மட 


ஆன்ம்க வரங்கள்‌ குறித்த 50 படிப்பினைகள்‌ 





50 Lessons from 1 Corinthians 12,13 &14 on the Gifts of the Holy Spirit 


R. ஸ்டான்லி 


இம்படிப்மினைகளைத்‌ தியானிக்கும்போது உங்கள்‌ பைபிளில்‌ 1 கொரிந்தியர்‌ 12,13,14 ஆகிய 


10 


11. 


12. 


13. 


அத்தியாயங்களைக்‌ கட்டாயம்‌ துறந்து வைத்துக்கொள்ளுங்கள்‌. 


. தேவப்‌ பிள்ளைகள்‌ எவரும்‌ ஆவிக்குரிய வரங்களைக்‌ குறித்து அறியாமலிருப்பது பேரிழப்பு (12:1). 
. இறைமக்கள்‌ இயேசுவைக்‌ கர்த்தரென்று தொழுதுகொள்ள வழிநடத்துவதே பரிசுத்த ஆவியானவரின்‌ பிரதான 


ஊழியமாகும்‌ (12:2,3). 


. தேவன்‌ தமது மக்களிடத்திலும்‌, தேவ மக்கள்‌ தேவனிடத்திலும்‌ பேச்சுத்தொடர்பு கொள்ளப்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ 


ஏதுவாயிருக்கிறார்‌ (“'ஊமையான விக்கிரகங்கள்‌” மாறானவை) (12:2,3). 


. பிதாவாகிய தேவன்‌ ஊழியங்களை (அல்லது ஆளுகைகளை) கிறிஸ்துவின்‌ மூலமாகவும்‌, வரங்களை 


ஆவியானவர்‌ மூலமாகவும்‌ செயல்படுத்துகிறார்‌. ஊழியங்கள்‌ அல்லது ஆளுகைகள்‌ தேவனது அதிகாரத்தையும்‌, 
வரங்கள்‌ அவரது வல்லமையையும்‌ வெளிப்படுத்துகின்றன (12:4-6). 


. வரங்கள்‌ ஏதுக்களாகும்‌ ; ஊழியங்கள்‌ மனிதராவர்‌ ; கிரியைகள்‌ செயல்முறைகள்‌ ஆகும்‌. ஏதுக்களும்‌, மனிதரும்‌, 


செயல்முறைகளும்‌, தங்களுக்குள்ளும்‌ ஒன்றோடொன்றும்‌, தேவத்துவத்தின்‌ திரித்துவ ஒருமைப்பாட்டின்‌ 
அழகிய பாணியிலேயே, வேற்றுமையில்‌ ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றன (12:4-6). 


. ஆவியானவர்‌ தமது வரங்களை ஒவ்வொருவர்மூலமாகவும்‌ வெளிப்படுத்துகிறார்‌ (12:7,11). 
. ஒவ்வொரு விசுவாசிக்கும்‌ பிற விசுவாசிகளுக்கு ஊழியம்‌ செய்யும்‌ கடமையுண்டு (12:7). 
. ஆவியின்‌ வரங்களே ஆவியின்‌ அனுக்கிரகம்‌ அல்லது வெளிப்பாடு ஆகும்‌. அதாவது வரங்களின்‌ மூலமாக 


ஆவியானவர்‌ கேட்கக்கூடிய, காணக்கூடிய, உணரக்கூடியவராகிறார்‌ (12:7-10). 


. விசுவாச வரத்தை அனைத்து வரங்களையும்‌ இயக்கும்‌ அடிப்படை வரமாகப்‌ பொதுவாக்கினால்‌, மற்ற எட்டு 


வரங்களும்‌ நான்கு ஜோடிகளாக அமையும்‌. அவையாவன: (அ) ஞானத்தைப்‌ போதிக்கும்‌ வசனமும்‌, அறிவை 
உணர்த்தும்‌ வசனமும்‌; (ஆ) குணமாக்கும்‌ வரங்களும்‌, அற்புதங்களைச்‌ செய்யும்‌ சக்தியும்‌; (இ) தீர்க்கதரிசனமும்‌ 
ஆவிகளைப்‌ பகுத்தறிதலும்‌; (ஈ) பற்பல பாஷைகளைப்‌ பேசுதலும்‌, வியாக்கியானம்பண்ணுதலும்‌. (இவை 
விவிலியத்தில்‌ கொடுக்கப்பட்டுள்ள வரிசையிலேயே உள்ளன) (12:8-10). 


. “என்ன” என்பதற்கு அறிவும்‌, ““எப்படி'” என்பதற்கு ஞானமும்‌ பதில்‌ தரும்‌ (மத்‌ 22:15-22; அப்‌ 15:25-28). 


மனிதருக்குள்‌ அதிகமாக விரும்பப்படும்‌ அற்புதங்கள்‌ தெய்வீக சுகங்களே (அப்‌ 4:30). தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுவதற்கு ஊடுருவிப்‌ பார்க்கும்‌ பகுத்தறிதல்‌ அடிப்படையானதாகும்‌ (1 கொரி 14:24,25,29,30). 
வியாக்கியானம்‌ இல்லாது சபையில்‌ பேசப்படும்‌ பற்பல பாஷைகள்‌ பயனற்றவை (14:27,28). 


1 கொரிந்தியர்‌ 12:8-11இல்‌ நான்கு முறை வலியுறுத்தப்படுவது “அதே ஆவியானவர்‌”” என்பது. இதன்‌ 
படிப்பினை: எல்லா வரங்களின்‌ தன்மை அல்லது சாரம்‌ ஒன்றே; எனவே போட்டி என்பது மடமை. 


தேவையான வரத்தையும்‌, அதை வெளிப்படுத்தவேண்டிய நபரையும்‌ ஆவியானவர்‌ தமது சித்தம்‌ அல்லது 
விருப்பப்படி தெறிந்தெடுக்கிறார்‌ (12:11). உற்சாகமும்‌ கீழ்ப்படிதலுமுள்ளவனே பொதுவாகத்‌ தெரிந்‌ 
தெடுக்கப்படுகிறான்‌ (14:12,37). அந்தந்தச்‌ சூழ்நிலையின்‌ குறிப்பான தேவையானது தகுதியான வரத்தைத்‌ 
தீர்மானிக்கிறது (14:19,26). 


உடலின்‌ உறுப்புகள்‌ ஒன்றுக்கொன்று வேறுபட்டிருந்தாலும்‌ இணைந்து செயல்படுவதுபோல, ஆவியின்‌ 
வரங்களும்‌ சகசார்புத்‌ தன்மையில்‌, அதாவது ஒன்றையொன்று சார்ந்து, ஒருவர்‌ அல்லது பலர்‌ மூலமாக 
வெளிப்படும்‌. ஒரு வரத்திற்கு அடுத்த வரம்‌ தேவை (10ஆவது குறிப்பைக்‌ கவனிக்க) (12:12,15-21). > 


14 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


21. 


22. 


23. 


24. 


25. 


26. 


27. 


இல்‌ 

. இரு தேற்றரவாளரின்‌ ஊழியங்களும்‌ ஒன்றையொன்று சரர்ந்து நிறைவாக்குபவை. இரண்டாம்‌ தேற்றரவாளன்‌ 
(பரிசுத்த ஆவியானவர்‌) நம்மை முதலாம்‌ தேற்றரவாளனுக்குள்‌ (இயேசு கிறிஸ்து) ஞானஸ்நானப்படுத்துகிறார்‌. 
அடுத்து, முதலாமவர்‌ இரண்டாமவருக்குள்‌ ஸ்நானப்படுத்துகிறார்‌. முதற்செயல்‌ (கிறிஸ்துவுக்குள்‌) நமக்கு 
அதிகாரத்தையும்‌, இரண்டாம்‌ செயல்‌ (ஆவியானவர்‌ மூலம்‌) நமக்கு வல்லமையையும்‌ அருளுகிறது (12:13). 


இறைமக்களின்‌ ஒருமனப்பாட்டிற்குத்‌ தடையானவை யாவற்றையும்‌ ஆவியானவர்‌ தகர்க்கிறார்‌ (12:13). 


எல்லா வரங்களும்‌ ஒருங்கே விருத்தியடைய நாம்‌ முயற்சிக்க வேண்டும்‌. சில வரங்களில்‌ தனிக்‌ கவனமும்‌ 
தேர்ச்சியும்‌ அவசியம்தான்‌; ஆனால்‌ மற்றவற்றை விட்டுவிட்டு அப்படிச்‌ செய்யக்கூடாது (12:17,19). 


““பலவீனமுள்ளவைகளாய்‌” அல்லது ““கனவீனமாய்க்‌'' காணப்படுகிற வரங்களை அற்பமாய்‌ எண்ணவோ 
அசட்டை செய்யவோ கூடாது (12:21-24). 


குறிப்பிட்ட ஒரு சில வரங்களை மட்டும்‌ அளவுக்குமீறி முக்கியப்படுத்துவது நிச்சயமாய்ப்‌ பிரிவினைகளை 
உண்டாக்கியே தீரும்‌ (12:25). 


ஒருவருக்கொருவர்‌ கவனிப்பும்‌, ஊக்குவிப்பும்‌ காணப்பட்டால்‌ வரங்கள்‌ விருத்தியடையும்‌ (12:25-27). 
எடுத்துக்காட்டாக, தீர்க்கதரிசனம்‌ சொல்லுகிறவன்‌ பற்பல பாஷைகளைப்‌ பேசுகிறவனையும்‌, அல்லது, 
ஞானவரத்தை வெளிப்படுத்துகிறவன்‌ பகுத்தறிகிறவனையும்‌, இப்படியாக ஊக்குவிக்கவேண்டும்‌. 


ஒரு நபர்‌ ஏதாவதொரு வரத்தை வெளிப்படுத்துகையில்‌ அதில்‌ குறைவோ குற்றமோ இருப்பின்‌, 
நியாயந்தீர்த்துவிட அல்ல, ஆனால்‌ கரிசனையோடு உதவி செய்யப்‌ பிற அங்கத்தினர்கள்‌ அவரைச்‌ சந்தித்துப்‌ 
பேசவேண்டும்‌. அப்படியே, ஒருவர்‌ ஒரு வரத்தை வெளிப்படுத்தும்போது, மகிமையாய்‌ வெற்றி காணும்போது, 
மற்ற அங்கத்தினர்கள்‌ எவ்விதத்திலும்‌ பொறாமைக்கு இடங்கொடாமல்‌ அவரோடு மகிழவேண்டும்‌ (12:26). 


சபைகளுக்கிடையேயுள்ள ஊழியத்திற்கும்‌ (ரா£ச-Chபாch), வெளியுலக ஊழியத்திற்கும்‌ (௦யீரach), உள்ளூர்ச்‌ 
சபைக்குள்‌ இருக்கும்‌ ஊழியத்திற்கும்‌ (௦௦௮ Chuாch) தேவன்‌ சபையில்‌ ஏதுக்களைத்‌ தந்துள்ளார்‌. நமக்கு மூவகைக்‌ 
கடமையுண்டு: (அ) நமது சொந்த உள்ளூர்ச்‌ சபையின்‌ அங்கத்தினருக்கு ஊழியம்‌; (ஆ) மற்ற சபைகளின்‌ 
அங்கத்தினருக்கு ஊழியம்‌; (இ) சபைக்கு வெளியேயிருக்கும்‌ திரளுக்கு ஊழியம்‌. இக்கடமை அல்லது 
பொறுப்பின்‌ அளவும்‌ தன்மையும்‌ எல்லாருக்கும்‌ ஒன்றுபோலிராது (12:28-30). 


எல்லாரும்‌ அப்போஸ்தலரல்ல, ஆனால்‌ எல்லாரும்‌ அப்போஸ்தலரைத்‌ தரங்கவேண்டும்‌; எல்லாரும்‌ 
குணமாக்கும்‌ வரங்களுடையவரல்ல, ஆனால்‌ எல்லாரும்‌ இத்தகைய நற்செய்தி ஊழியரை 
ஊக்குவிக்கவேண்டும்‌; எல்லாரும்‌ சபையில்‌ ஆளுகிறவர்களல்ல, ஆனால்‌ எல்லாரும்‌ இவ்விதத்‌ 
தலைவர்களோடு ஓத்துழைக்க வேண்டும்‌ (12:26-30). 


தேவனிடம்‌ இரண்டாந்தர அல்லது மூன்றாந்தர வரங்கள்‌ கிடையா. “முக்கியமான” வரங்கள்‌ என்பது அந்தந்தச்‌ 
சூழ்நிலைக்கு “மிகப்‌ பொருத்தமான'' வரங்களைக்‌ குறிக்கும்‌ (12:31; 14:5). 


ஆவிக்குரிய வரங்களைச்‌ செயல்படுத்துவதில்‌ அடிப்படை நோக்கம்‌ அன்பாக இருக்கவேண்டும்‌. இங்கு “அன்பு” 
என்பது பிறருக்குப்‌ பணிசெய்யும்‌ கரிசனையாகும்‌. இதுவே “அதிக மேன்மையான வழி” என்பது (12:31; 
14:6,12). 


பிறருக்குப்‌ பணி அல்லது ஊழியம்‌ செய்து அவர்களுக்குப்‌ பக்திவிருத்தி உண்டாக்கும்‌ உண்மையான 
ஆவலின்றிப்‌ பற்பல பாஷைகள்‌, தீர்க்கதரிசனம்‌, ஞானம்‌, அறிவு, விசுவாசம்‌ போன்ற ஆவிக்குரிய வரங்களை 
வெளிப்படுத்துவது சாத்தியம்‌. தேவன்‌ நியமித்துள்ள முழுமையான பலனை வரங்களினால்‌ பெறவேண்டு 
மானால்‌ தன்னல நாட்டத்தை அறவே ஒழிக்கவேண்டும்‌ (13:1,2; 14:12). 


அன்னதானம்‌ பண்ணுதல்‌, இரத்தசாட்சியாய்‌ மரித்தல்‌ போன்ற தியாகச்‌ செயல்களையும்‌, மக்களுக்குப்‌ பணி 
செய்யும்‌ அல்லது தேவனை மகிமைப்படுத்தும்‌ நோக்கின்றி, தற்புகமுக்காக மேற்கொள்ள முடியும்‌. ஆனால்‌ 
இப்படிப்பட்டவர்களுக்குத்‌ தேவன்‌ பலனளிப்பதில்லை. இப்படி, ஆவிக்குரிய வரங்கள்‌ மட்டுமல்ல, சமூக நலச்‌ 
சேவைகளும்‌ தவறான நோக்குடையவையாய்‌ இருக்க முடியும்‌ (13:13). 

வரங்களை அன்புடன்‌-- அதாவது பிறருக்குத்‌ தொண்டு செய்யும்‌ கரிசனையுடன்‌ -- செயல்படுத்தும்பொழுது, 
நாம்‌ சாந்தமாக, தயவாக, பாராட்டுகிறவர்களாக, கண்ணியமாக, தன்னலமின்றி, பொறுமையாக, சத்தியத்தை 
நேசிக்கிறவர்களாக, ஆத்திரமின்றி, நிதானமாக நடந்துகொள்ளுவோம்‌ (13:4-6). 22 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 


34, 


35. 


36. 


37. 


38. 


39. 


40. 


41. 


ல 
சகிப்புத்தன்மை, சந்தேகமின்மை எனும்‌ நிலத்தில்தான்‌ ஆவியின்‌ வரங்கள்‌ செழித்தோங்கும்‌ (13:7). 


தீர்க்கதரிசனம்‌, பற்பல பாஷைகள்‌ பேசுதல்‌, அறிவு ஆகியவை தற்காலிகமானவை, அல்லது இகத்துக்‌ 
கடுத்தவை. அதாவது, பரலோகத்தில்‌ இவை நமக்குத்‌ தேவையில்லை. எடுத்துக்காட்டாக, பரலோகில்‌ என்ன 
தீர்க்கதரிசனம்‌ உரைப்போம்‌? யாவும்‌ நிறைவேறியிருக்குமே! ஆனால்‌ அன்போ நித்தியமானது. பரலோகில்‌ 
ஒன்றித்து வாழ எல்லா விசுவாசிகளுக்கும்‌ அது தேவைப்படும்‌! (13:8). 


புதிய வானம்‌, புதிய பூமி எனும்‌ நிறைவான நிலை வரும்போது நமது தற்போதைய குறைந்த அறிவும்‌, நாம்‌ 
குறைவாய்த்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லுதலும்‌ ஒழிந்துபோகும்‌. எடுத்துக்காட்டுகள்‌: (அ) குழந்தைப்‌ பருவம்‌ -- 
புருடத்துவம்‌; (ஆ) கண்ணாடியில்‌ நிழல்‌ -- முகமுகப்‌ பார்வை (13:9-12). 


பரிசுத்த ஆவியானவரில்‌ நாம்‌ மூழ்கியிருக்கும்போது, அவர்‌ நம்மை விசுவாசம்‌, நம்பிக்கை, அன்பு ஆகியவற்றில்‌ 
கட்டி யெழுப்புகிறார்‌. இன்றைக்கான விசுவாசம்‌, நாளைக்கான நம்பிக்கை, என்றைக்குமான அன்பு! (13:13; 
யூதா 19-21). 


சபையில்‌ ஆவியின்‌ வரங்களை வெளிப்படுத்த விரும்பும்போது, பிறர்பால்‌ அன்பினால்‌ உந்தப்படுவோமானால்‌, 
அன்னிய பாஷையில்‌ பேசுவதைவிடத்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லவே நாடுவோம்‌. ஏனெனில்‌, தீர்க்கதரிசனம்‌ 
சொல்லுதல்‌ சபைக்குப்‌ பக்திவிருத்தியுண்டாக்கும்‌; அன்னிய பாஷையோ அர்த்தம்‌ சொல்லப்படாவிட்டால்‌ 
பேசுபவருக்கு மட்டும்‌ பக்திவிருத்தியுண்டாக்கும்‌ (14:1,4,5). 


அன்னிய பாஷை தேவனை நோக்கியதாகும்‌. எனவே அது ஜெபத்திலும்‌ துதியிலும்‌ சேரும்‌; தீர்க்கதரிசனமோ 
சபையாரை நோக்கியதால்‌ பிரசங்கத்தோடும்‌ அல்லது புத்திசொல்லுதலோடும்‌ சேர்ந்து வரலாம்‌ (14:2,3). 


அன்னிய பாஷையானது ஒருவரும்‌ அறியமுடியாத இரகசியங்களை உள்ளடக்கியுள்ளது ; தீர்க்கதரிசனமோ 


பக்திவிருத்தியும்‌, புத்தியும்‌, ஆறுதலும்‌ நிறைந்த நேரடிச்‌ செய்திகளை மனிதருக்குக்‌ கொண்டு வருகிறது 
(14:23), 


அன்னிய பாஷை சொந்த பக்திவிருத்திக்கு மிக ஆசீர்வாதமான ஏது; எனவே அது எல்லாருக்கும்‌ பயன்‌ 
படக்கூடியது. தீர்க்கதரிசனமானது சபைக்குப்‌ பெரிதும்‌ பக்திவிருத்தியளிப்பதால்‌ ஒருவருக்கொருவர்‌ ஊழியம்‌ 
செய்யும்படி யாவரும்‌ அதை நாடவேண்டும்‌ (14:4,5,31). 


அர்த்த.ம்‌ சொல்லுதலோடுள்ள அன்னிய பாஷையானது சபைக்குப்‌ பக்திவிருத்தி உண்டுபண்ணுவதில்‌ 
கிட்டத்தட்ட தீர்க்கதரிசனத்தைப்‌ போலமைகிறது (14:5). 


சபையினருக்குத்‌ தேவ ஊழியர்‌ ஆசீர்வாதமாயிருக்கவேண்டுமானால்‌, அவர்கள்‌ திட்டவட்டமான வெளிப்பாடு, 
அறிவு, தீர்க்கதரிசனம்‌ அல்லது போதக வார்த்தைகளுடன்‌ சபையாருக்கு ஊழியம்‌ செய்யவேண்டும்‌. 1 
கொரிந்தியர்‌ 12:28இல்‌ சொல்லப்பட்டுள்ள மூன்று ஊழியருக்கு முறையே இவை அடிப்படை வரங்களாகும்‌. 
ஞானத்தாலும்‌ அறிவாலும்‌ அறியப்படுபவர்‌ அப்போஸ்தலர்‌; தீர்க்கதரிசிகள்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லுவர்‌; 
போதகர்‌ போதிப்பர்‌. இம்மூவரும்‌ பொதுவாகச்‌ சபைகளுக்கிடையே பணிசெய்யும்‌ சலன ஊழியராவர்‌. (“நான்‌ 
உங்களிடத்தில்‌ வந்து” எனும்‌ பவுலின்‌ வார்த்தைகளைக்‌ கவனிக்க) (14:6). 


அர்த்தம்‌ சொல்லுதல்‌ இல்லாத அன்னிய பாஷைகள்‌, சத்தத்தில்‌ வேறுபாடு காட்டாவிட்டால்‌ மக்களைக்‌ 
குழப்பும்‌ புல்லாங்குழல்‌, சுரமண்டலம்‌, எக்காளம்‌ போன்றவையாகும்‌. படைக்கா, பந்திக்கா, எதற்கு ஆயத்தப்பட 
வேண்டுமெனத்‌ தெரியாமல்‌ மக்கள்‌ திகைப்பர்‌! (14:7-11). 


தனிமையில்‌ ஜெபித்தலையும்‌, ஸ்தோத்திரம்‌ செய்தலையும்‌, துதித்தலையும்‌, தொழுதலையும்‌ அன்னிய பாஷை 
மேம்படுத்தும்‌ (14:14-18). 


அர்த்தம்‌ சொல்லப்‌ படுமானால்‌ அன்னிய பாஷையில்‌ ஜெபித்தலும்‌ பாடுதலும்‌ சபையில்‌ அனுமதிக்கப்படும்‌. 

அன்னிய பாஷையில்‌ பேசுகிறவர்‌ அல்லது கேட்டுக்கொண்டிருக்கும்‌ ஒருவர்‌ அர்த்தம்‌ சொல்லலாம்‌. அர்த்தம்‌ 

சொல்லுதலுக்காக ஜெபிக்கவேண்டும்‌ (14:13,15,27,28). 

ஏசாயாவின்‌ தீர்க்கதரிசனத்தில்‌ முன்னுரைக்கப்பட்டதும்‌ (28:7-14), பெந்தெகொஸ்தே நாளன்று 

நடந்ததும்போல, சத்தியத்தை எதிர்க்கும்‌ அவிசுவாசிகளுக்கு எச்சரிப்பின்‌ அடையாளமாகத்‌ தேவன்‌ சில 
Sd 


42. 


43. 


44. 


45. 


46. 


47. 


48. 


49. 


50. 


-4- 


வேளைகளில்‌ அன்னிய பாஷைகளைப்‌ பயன்படுத்துவார்‌. தீர்க்கதரிசனம்‌ உரைத்தலோ முக்கியமாக 
விசுவாசிகளுக்கே பயனளிக்கிறது. தீர்க்கதரிசனம்‌ உரைத்தலால்‌ வெளிப்படையாய்‌ உணரப்படும்‌ தேவப்‌ 
பிரசன்னத்தால்‌ விசுவாசிகள்‌ ஓர்‌ அறையில்‌ பக்திவிருத்தியடைந்துகொண்டிருக்கையில்‌ இரட்சிப்பையோ 
ஆவியின்‌ வரங்களையோ அறியாத ஒருவர்‌ அறைக்குள்‌ நுழைய நேரிட்டால்‌, அவர்‌ மெய்ச்சிலிர்க்கும்‌ தேவப்‌ 
பிரசன்னத்தால்‌ தாக்கப்பட்டு அவர்முன்‌ அறிக்கையோடு நொறுங்கி விழுந்து அவரைத்‌ தொழுதுகொள்ளுவார்‌ 
(14:22-25). 


புதிய ஏற்பாட்டுச்‌ சபைக்‌ கூடுகையில்‌, அங்கத்தினர்‌ ஒவ்வொருவரும்‌ சபையின்‌ பக்திவிருத்திக்காக, ஒரு 
சங்கீதம்‌, போதனை, அன்னிய பாஷை, வெளிப்பாடு, அல்லது வியாக்கியானம்‌ மூலம்‌ உற்சாகமாய்ப்‌ 
பங்கேற்கவேண்டும்‌ (14:26). 


சபை கூடிவரும்போது ஒவ்வொரு அங்கத்தினரும்‌ தீவிர ஈடுபாடு கொள்ளும்படி சாதகச்‌ சிந்தையோடு 
சபையினரைத்‌ தேவ ஊழியர்‌ ஊக்குவிக்கவேண்டும்‌. பாதகச்‌ சிந்தையும்‌, எதிர்மறை வார்த்தைகளும்‌ மக்களைக்‌ 
கொல்லும்‌ (14:26,5,31,39). 


சபை கூடுகையில்‌ ஆவியின்‌ வரங்கள்‌ தகுதியான சமதிலையில்‌ செயல்படவேண்டும்‌. எடுத்துக்காட்டாக, நேரம்‌ 
முழுவதும்‌ அன்னிய பாஷையிலோ அல்லது தீர்க்கதரிசனத்திலோ செலவழித்துவிடக்கூடாது. இருவர்‌ அல்லது 
மூவர்‌ பற்பல பாஷைகளில்‌ பேசலாம்‌; இருவர்‌ அல்லது மூவர்‌ தீர்க்கதரிசனம்‌ சொல்லலாம்‌. பாஷைகள்‌ 
வியாக்கியானம்‌ செய்யப்படவேண்டும்‌ ; தீர்க்கதரிசனம்‌ நிதானிக்கப்படவேண்டும்‌ (14:27-29). 


ஆவியின்‌ வரங்களது பூரண ஆசீர்வாதங்களைப்‌ பெற்றனுபவிக்கக்‌ குமுச்சிந்தை அத்தியாவசியம்‌. 
எடுத்துக்காட்டாக, அடுத்த விசுவாசியும்‌ பகிர்ந்துகொள்ள ஏதாவது இருப்பதாக நான்‌ உணருவேனானால்‌, 
எனக்குத்‌ தோன்றும்‌ எல்லா ஏவுதல்களையும்‌ முழுமூச்சாய்ப்‌ பேசித்‌ தீர்த்துவிடவேண்டுமென்று நான்‌ 
எண்ணக்கூடாது. இருக்கும்‌ நேரத்தில்‌ எவ்வளவு அதிகமான பேருக்குச்‌ செயல்பட வாய்ப்பு கொடுக்கமுடியுமோ 
அவ்வளவு என்பதே சட்டமாயிருக்கவேண்டும்‌ (14:29-31). 


ஆவியின்‌ வரங்கள்‌ செயல்படுவதின்‌ இறுதி விளைவு கற்றலும்‌ தேறுதலுமே (௨0 a௦ Comf௦ர). அதாவது, 


அறிவும்‌ ஆறுதலுமே. கிறிஸ்து இயேசு சத்தியமாகவும்‌ தேவனது முதல்‌ தேற்றரவாளனாகவும்‌ வந்தார்‌; பரிசுத்த 
ஆவியானவர்‌ சத்திய ஆவியாகவும்‌, இரண்டாம்‌ தேற்றரவாளனாகவும்‌ அனுப்பப்பட்டார்‌ (14:31; யோ 14:16). 


ஆவியின்‌ வரங்களின்‌ வெளிப்பாடு ஒருபோதும்‌ மணிதக்‌ கட்டுப்பாட்டுக்கு மீறியதல்ல. வரங்கள்‌ 
விருத்தியடைய நமது ஒத்துழைப்பு எப்படித்‌ தேவையோ, அப்படியே வரங்களின்‌ ஒழுங்கும்‌ கிரமமுமான 
செயல்பாட்டிற்கும்‌ வேத வசன ஒழுங்குகளின்படியான நமது கட்டுப்பாடு அவசியம்‌ (14:32-40). 


வரங்கள்‌ இயற்கைக்கு அப்பாற்பட்டு உன்னத ரீதியில்‌ செயல்பட்டாலும்‌, நாம்‌ தேவ வழிநடத்துதலுக்கு 
முழுவதும்‌ இசைந்து அவரோடு இணங்கிச்‌ செல்வோமானால்‌ எவ்விதக்‌ குழப்பமும்‌ ஏற்படாது (14:33). 


வரங்களின்‌ செயல்பாட்டில்‌ சபையினரைத்‌ தெய்வீக ஒழுங்கின்படி, தேவன்‌ தங்களுக்குத்‌ தரும்‌ 
வழிநடத்துதலால்‌, கிரமமாய்‌ அவர்களை முதிர்ச்சிக்கு நடத்திச்செல்லும்‌ பெரும்‌ பொறுப்பு சபைத்‌ 
தலைவர்களுக்கு உண்டு (14:37,20). 


ஆவிக்குரிய வரங்களைக்‌ குறித்த போதனைகள்‌ தங்களுக்கு வேண்டாமென்று தள்ளி அறியாதிருக்கும்‌ 
சிலருண்டு. நாம்‌ அவர்களுக்கு ஒன்றும்‌ செய்யமுடியாது. ஆனால்‌ அவர்கள்‌ சபையில்‌ எவ்விதத்‌ தலைமைக்கும்‌ 
பொறுப்புக்கும்‌ வருவார்களானால்‌ மிகுந்த சேதம்‌ விளைவிப்பர்‌ (12:1; 14:37,38). 


(1982 பெப்ருவரி 16 அன்று கல்கத்தாவிலிருந்து சென்னைக்கு விமானப்பயணம்‌ 
செய்துகொண்டிருந்தபோது இப்பட்டியலை ஆங்கிலத்தில்‌ எழுதி முடித்தேன்‌. 
37 ஆண்டுகள்‌ கழித்து இப்போது, 2019, எவ்வித மாற்றமுமின்றி அது இங்கு தரப்பட்டுள்ளது. ) 





R. Stanley, 13 Church Colony, Vellore 632 006, India 
Tel: 00 91 98437 07600, 98430 11943 
<stanleyonbible@hotmail.com> <evangeline@stanleyonbible.com> 
www.stanleyonbible.com 


